தமிழ்நாடு அரசு 

2012 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை : ரூ . 3. 20 காசு . 





தமிழ்நாடு அரசிதழ் 


காய் 


சே 


SA 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மையே 


வெல்லும் 


எண் 49] 


சென்னை , புதன்கிழமை , டிசம்பர் 19, 2012 
மார்கழி 4 , திருவள்ளுவர் ஆண்டு - 2043 


பகுதி VI பிரிவு 1இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44( 2 ) - ன்கீழான அறிவிக்கை 

( எண் 6644/ 71/2012 ) 
கீழே குறிப்பிட்டுள்ள சங்கங்களானது , தமிழ்நாடு சங்கப்பதிவுச்சட்டம் பிரிவு 16(3)(பி ) - ன்படி கோர்வை செய்ய வேண்டிய 
அறிக்கைகளைக் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் கோர்வை செய்யாமல் இருப்பதைத் தொடர்ந்து சங்கப் பதிவுச்சட்டம் 
1975 பிரிவு 44(2) - ன்கீழ் செயல்படாத சங்கங்களாக கருத வேண்டியுள்ளதால் தமிழ்நாடு அரசிதழில் இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்ட 
3 மூன்று மாதங்களுக்குள் மேற்கண்ட அறிக்கை கோர்வை செய்யாமைக்கு தகுந்த காரணம் அளிக்கப்படவில்லையெனில் 
சங்கப்பதிவேட்டிலிருந்து பதிவு நீக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்படுகிறது . 
வரிசை சங்கங்களின் 
எண் . பதிவு எண் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 
மற்றும் வருடம் . 


14 / 2002 


53/ 2002 


79/ 2002 


134/ 2002 


141/2002 


வாலாஜாபாத் நகர நண்பர்கள் மனமகிழ் சங்கம் , 18 , காவடிகார தெரு , நெருநகர் , வாலாஜாபாத் 
நத்தப்பேட்டை ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , 66 , நத்தப்பேட்டை கிராமம் , காஞ்சிபுரம் தாலுக்கா 
காஞ்சி நுகர்வோர் நலன் மற்றும் பாதுகாப்பு சங்கம் , 39 , சங்கூசாபேட்டை தெரு , சின்ன காஞ்சிபுரம் 
பேரம்பாக்கம் அன்னை இந்திராகாந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு சங்கம் ( டேக்ரா ) 

கவரை தெரு , பேரம்பாக்கம் , திருவள்ளூர் மாவட்டம் 
புரட்சிதலைவர் எம் . ஜி . ஆர் . தரிசு நில மேம்பாட்டு சீர்திருத்த சங்கம் , ஒரகடம் மகாதேவிமங்கலம் , 

கப்பாங்கோட்டூர் அஞ்சல் , திருப்பெரும்புதுார் தாலுக்கா . 
Social help rural development organization No.11, Pallavan Nagar Military Road , Orikkai 
திருவள்ளூர் மாவட்ட சுற்றுலா வாடகை வாகனங்களின் உரிமையாளர்கள் சங்கம் - திருத்தணி 
கரூர் ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , கரூர் கிராமம் , இராஜகுளம் அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் 
Sing halleluyah rural development welfare society, 30 -49 Kambar Street, Tiruvallur 
Mahathma Gandhi Social service society Thiruttani 5 Saibaba Nagar , Tiruttani 
கொளத்தூர் கிராம நீர்வடிப்பகுதி சங்கம் , கொளத்தூர் கிராமம் , பள்ளிப்பட்டு தாலுக்கா , திருவள்ளூர் 

மாவட்டம் 


17 / 2003 


40/ 2003 


65 / 2003 


68/ 2003 


86 / 2003 


112 / 2003 


DTP - VI- 1 ( T - Sup .) ( 49) - 1 


[1] 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


114/ 2003 
117 / 2003 


நெடியம் கிராம நீர்வடிப்பகுதி சங்கம் , நெடியம் கிராமம் , பள்ளிப்பட்டு தாலுக்கா 
கரிம்பேடு கிராம நீர்வடிப்பகுதி சங்கம் , கரிம்பேடு கிராமம் , பள்ளிப்பட்டு தாலுக்கா 
பூனிமாங்காடு ஆ நீர்வடி முகடு சங்கம் , வெங்கடாபுரம் கிராமம் , பூனிமாங்காடு அஞ்சல் , திருத்தணி 

வட்டம் 


118 / 2003 


119/2003 


120/ 2003 
121/2003 
122 /2003 
123/2003 ) 


பெருமாநல்லுார் கிராம நீர்வடிப்பகுதி சங்கம் , பெருமாநல்லூர் கிராமம் , பள்ளிப்பட்டு தாலுக்கா 
தாழவேடு நீர்முகடு சங்கம் , தாழவேடு கிராமம் , திருத்தணி தாலுக்கா 
பூனிமாங்காடு அ நீர்வடிமுகடு சங்கம் , பூனிமாங்காடு அ கிராமம் , திருத்தணி தாலுக்கா 
பொன்பாடி நீர்வடி முகடு சங்கம் , பொன்பாடி கிராமம் , திருத்தணி தாலுக்கா , திருவள்ளூர் மாவட்டம் 
கொல்லகுப்பம் நீர்வடி முகடு சங்கம் , கொல்லகுப்பம் கிராமம் , திருத்தணி தாலுக்கா , திருவள்ளூர் 
மாவட்டம் 


124/ 2003 


Women organization for rural activity , Thanthai Peryiyar nagar SBi Back Side J. N .Road , 

Thiruvallur 


125 / 2003 


144/2003 


தாமரை மகளிர் சுயஉதவிக்குழு சங்கம் வளத்தோட்டம் கிராமம் , ஐய்யங்கார்குளம் அஞ்சல் , காஞ்சிபுரம் 
கண்ணன்தாங்கல் நீர்வடிப்பகுதி சங்கம் , கண்ணன்தாங்கல் கிராமம் , மதுரமங்கலம் அஞ்சல் - 

602 109 ) 


161/2003 


162 / 2003 


163 / 2003 


167 / 2003 


171/ 2003 


172/ 2003 


233/ 2003 ) 


237 / 2003 


240 / 2003 


241/ 2003 


வி . கே . ஆர் . புரம் நீர்வடி முகடு சங்கம் , வி . கே . ஆர்புரம் , திருத்தணி ஒன்றியம் 
வீரகநப்பூர் நீர்படி முகடு சங்கம் , வீரகநப்பூர் , திருத்தணி ஒன்றியம் 
சிறுகுமி நீர்வடிமுகடு சங்கம் , சிறுகுமி திருத்தணி ஒன்றியம் 
பெத்தநாகபூடி நீர்வடி முகடு சங்கம் , பெத்தநாகபூடி ஆர். கே . பேட்டை ஒன்றியம் 
வேணுகோபாலபுரம் நீர்வடி முகடு சங்கம் , வேணுகோபாலபுரம் 
தேவலாம்பாபுரம் நீர்வடிமுகடு சங்கம் , தேவலாம்பாபுரம் 
Social Health Educational Evangical Development Society , சித்தாத்தூர் கிராமம் , கீழானூர் அஞ்சல் , 

ஈக்காடு வழி திருவள்ளூர் மாவட்டம் 
திருக்கச்சி நம்பி திருமாலடியார் சேவை சங்கம் , நெ . 27 பி எண்ணைக்காரத் தெரு , காஞ்சிபுரம் 
பண்ருட்டி நீர்வடிப்பகுதி சங்கம் , பண்ருட்டி கிராமம் , வழி தென்னேரி திருபெரும்புதுார் ஒன்றியம் 
அருங்குளம் கிராம மேம்பாடு சங்கம் , அருங்குளம் கிராமம் மற்றும் அஞ்சல் , திருத்தணி வட்டம் 
மாமண்டூர் கிராம மேம்பாடு சங்கம் , மாமண்டூர் கிராமம் , அருங்குளம் அஞ்சல் , திருத்தணி வட்டம் 
பங்கேற்பு தரிசு நில மேம்பாட்டு திட்ட வங்கனூர் கிராம முன்னேற்ற சங்கம் , வங்கனூர் கிராமம் 

அஞ்சல் , பள்ளிப்பட்டு வட்டம் 
இராமாபுரம் கிராம இளைஞர் நற்பணி சங்கம் , புட்லூர் போஸ்ட் , திருவள்ளூர் வட்டம் 
வள்ளலார் சிறுவனர் இல்லம் , 86 ஏகாம்பரநாதர் சன்னதி தெரு , காஞ்சிபுரம் 
தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பெருமாள்பட்டு திட்ட வீட்டுமனை உரிமையாளர்கள் நலச்சங்கம் , 

பிளாட் எண் 438 LIG 2 தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பெருமாள்பட்டு , திருவள்ளூர் 
ஸ்ரீவெங்கடேஸ்வரா நகர் காலிமனை மற்றும் வீட்டு உரிமையாளர்கள் குடியிருப்போர் நலச்சங்கம் , 

3எ 11 சுப்புராயத்தெரு , காஞ்சிபுரம் 
காஞ்சி நகர வரிசெலுத்துவோர் சங்கம் , 10எ /1 ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி தெரு , 

பெரியகாஞ்சிபுரம் 
ஸ்ரீபதி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் - பாக்கம் , ஸ்ரீபதி நகர் , பாக்கம் வழி , திருவள்ளூர் 


242 / 2003 


2 / 2004 


54 / 2004 


57/2004 


66 / 2004 


71/2004 


77/ 2004 


86/ 2004 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2) 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


91/2004 


105 /2004 


107 /2004 


130 / 2004 


33/ 2004 


141/2004 


146/ 2004 


29/ 2005 


35 /2005 


40/ 2005 


45 /2005 


50 / 2005 


கிருஷ்ணமராஜகுப்பம் தரிசுநில மேம்பாட்டு திட்ட சங்கம் , கிருஷ்ணமராஜகுப்பம் பள்ளிப்பட்டு ஒன்றியம் , 

மற்றும் தாலுக்கா 
ஸ்ரீனிவாசபெருமாள் ஆன்மீக மற்றும் பொது நலச்சங்கம் 71 சி .வி . ஆர்.மெயின்ரோடு , சின்னகாஞ்சிபுரம் 
போந்தவாக்கம் ஏரி நீரினை பயன்படுத்துவோர் சங்கம் , போந்தவாக்கம் கிராமம், பரந்துார் அஞ்சல் , 

காஞ்சிபுரம் வட்டம் 
இஸ்லாம் நகர் இஸ்லாமிய நண்பர்கள் நற்பணிச் சங்கம் , இஸ்லாம் நகர் கிராமம் , நெட்டேரி 

கண்டிகை திருத்தணி வட்டம் 
Pollution Free Green Life (PFGL) No /3 Moondram Thiruvizha Mandapabam Street little 

Kanchipuram 
காஞ்சிபுரம் வட்டார அபே ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் , அரசு உயர்நிலைப்பள்ளி 

எதிரில் ரோட்டுத்தெரு , செவிலிமேடு அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் 
கருகம்பாக்கம் தேவேந்தவாக்கம் மற்றும் மெய்யூர் கிராம தரிசு நில மேம்பாட்டு பங்கேற்பு விவசாயிகள் 

முன்னேற்ற சங்கம் , கருகம்பாக்கம் கிராமம் , பூண்டி வட்டாரம் தேவேந்தவாக்கம் அஞ்சல் , 
ஊத்துக்கோட்டை வட்டம் , திருவள்ளூர் மாவட்டம் 
அனைத்து சிறு வியாபாரிகள் அமைப்பு சாரா சங்கம் , மிலிட்டரி ரோடு , ஓரிக்கை , காஞ்சிபுரம் 
தியாகி விஸ்வநாததாஸ் மருத்துவகுல சவர தொழிலாளர்கள் சங்கம் - திருத்தணி , 99 கடப்பா 

ரோடு , முடித்திருத்தகம் , திருத்தணி , திருவள்ளூர் மாவட்டம் 
வெங்கடாபுரம் கிராம பெண்கள் முன்னேற்ற சங்கம் வெங்கடாபுரம் கிராமம் , செவிலிமேடு அஞ்சல் , 

காஞ்சிபுரம் வட்டம் 
தனலட்சுமி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் - வாலாஜாபாத் , பிளாக் எண் 21 மெயின்ரோடு , தனலட்சுமி 

நகர் , Extn .II வாலாஜாபாத் 
Sri Ragavendra Social Service organization 22 Main Road , Pallipattu Post 
காஞ்சி ஸ்ரீகாமாட்சி டூரிஸ்ட் வேன் ஓட்டுநர்கள் நலச்சங்கம் , அண்ணா அரங்கம் அருகில் , 

நெல்லுக்காரத்தெரு , காஞ்சிபுரம் 
பங்கேற்பு தரிசுநில மேம்பாட்டு திட்ட கிராம சமுத்திரம் கிராம முன்னேற்ற சங்கம் , இராமசமுத்திரம் 

கிராமம் , நொச்சிலி அஞ்சல் , அத்திமாஞ்சேரி பேட்டை வழி , பள்ளிப்பட்டு வட்டம் , திருவள்ளூர் 
மாவட்டம் . 
பங்கேற்பு தரிசுநில மேம்பாட்டு திட்ட புச்சிரெட்டிபள்ளி கிராம முன்னேற்ற சங்கம் , புச்சிரெட்டிப்பள்ளி 

கிராமம் அஞ்சல் , மத்தூர் வழி , திருத்தணி வட்டம் 
காஞ்சிபுரம் மாவட்ட பத்திரிக்கையாளர்கள் சங்கம் , மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம் , 

காஞ்சிபுரம் 
டாக்டர் அம்பேத்கார் ஆட்டோ ஓட்டுநர் முன்னேற்ற நலச்சங்கம் , காஞ்சிபுரம் ( பஸ் நிலையம் 

வெளிப்புறம் ) 56 , காமராஜர் தெரு , காஞ்சிபுரம் 
தேவி மீனாட்சி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , 702 /11 கதவு எண் 43/2006 , தேவி மீனாட்சி 

நகர் பெரியகுப்பம் திருவள்ளூர் 
சலவையாளர் சமுதாய முன்னேற்ற தொண்டு நிறுவன சங்கம் , K45 , விவேகானந்த நகர் , த. நா . வீ .வ . 

செவிலிமேடு அஞ்சல் , காஞ்சிபுரம் 
கிராம மகளிர் முன்னேற்ற சங்கம் ஈன்றப்பேட்டை , ஈன்றப்பேட்டை கிராமம் , ராமஞ்சேரி அஞ்சல் , 

திருவள்ளூர் மாவட்டம் 
காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் சங்கம் , 12எ / 1 

வைகுண்ட பெருமாள் கோயில் தெரு , காஞ்சிபுரம் 
நேரு இளைஞர் நற்பணி சங்கம் , நொச்சிலி , நொச்சிலி இந்திரா நகர் , பள்ளிப்பட்டு தாலுக்கா, 

திருவள்ளூர் மாவட்டம் 


52 /2005 


74/ 2005 


76/ 2005 


84 /2005 


89/ 2005 


98/ 2005 


101 /2005 


113/2005 


131/ 2005 


132/ 2005 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


{!===| 


140/ 2005 


காஞ்சிப்பாடி கிராம பங்கேற்பு தரிசு நில மேம்பாட்டு திட்ட சங்கம் , காஞ்சிபாடி கிராமம் வழி 

கனகம்மா சத்திரம் , பள்ளிப்பட்டு வட்டம் , திருவள்ளூர் மாவட்டம் 
காவேரி இராஜபுரம் கிராம பங்கேற்பு தரிசு நில மேம்பாட்டு திட்ட சங்கம் , காவேரி இராஜபுரம் 

கிராமம் மற்றும் அஞ்சல் 


155 / 2005 


காஞ்சிபுரம் , 
2012 டிசம்பர் 3 . 


ச . வாணி , 
மாவட்டப் பதிவாளர் (நிர்வாகம் )( கூடுதல் பொறுப்பு) . 


அறிக்கை (3)- ன்கீழ் செயல்பட மேற்கண்ட அறிக்கை இறுதியாக 


1975ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44(2 )- ன்கீழ் அறிவிக்கை 

( எண் 6645/#1/2012 
கீழே குறிப்பிட்டுள்ள சங்கங்களானது , தமிழ்நாடு சங்கப்பதிவுச் சட்டம் பிரிவு 16(3 ) (பி )- ன்படி கோர்வை செய்ய வேண்டிய 
அறிக்கைகளைக் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் கோர்வை செய்யாமல் இருப்பதைத் தொடர்ந்து சங்கப்பதிவுச் சட்டம் 1975 
பிரிவு 44(3) - ன்கீழ் செயல்படாத சங்கங்களாக கருத வேண்டியுள்ளதால் தமிழ்நாடு அரசிதழில் இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்ட 
3 மூன்று மாதங்களுக்குள் மேற்கண்ட அறிக்கை கோர்வை செய்யாமைக்கு தகுந்த காரணம் அளிக்கப்படவில்லையெனில் 
சங்கப்பதிவேட்டிலிருந்து பதிவு நீக்கம் செய்யப்படும் இறுதியாக அறிவிக்கப்படுகிறது . 
வரிசை சங்கங்களின் 
எண் . பதிவு எண் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 
மற்றும் வருடம் . 

( 3) 
1/2006 திருக்குறள் அறநெறிக்கழகச் சங்கம் , 24 சுப்புரமணியபுரம் , அரக்கோணம் சாலை , திருத்தணி . 
2 /2006 பொதுமக்கள் வாழ்வு உரிமை பாதுகாக்கும் நலச்சங்கம் , 3 அரசு நகர் , வேளிங்கப்பட்டரை , ஓரிக்கை , 

அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் . 
5 /2006 சித்தேரிமேடு பெரியார் நினைவு சமத்துவபுரம் குடியிருப்போர் நலச்சங்கம் , சித்தேரிமேடு , பெரியார் 

நிறைவு சமத்துவபுரம் குடியிருப்பு 59 திம்மசமுத்திரம் போஸ்ட் , காஞ்சிபுரம் வட்டம் . 
7 / 2006 ஸ்ரீதேவி பூதேவி சமேத விஜயராக பெருமாள் திருக்கோயில் திருப்பணிச்சங்கம் , விஜயராகவபுரம் 

கிராமம் , பொளத்துார் அஞ்சல் , பள்ளிப்பட்டு வட்டம் , திருவள்ளூர் மாவட்டம் . 


( 2 ) 


8 / 2006 


Enathur Multipurpose social service society , 34 Aladi Pillaiyar Koil Street, Enathur Village Post, 

Kanchipuram Taluk . 


11 / 2006 


12 /2006 


13/ 2006 


15 / 2006 


17 /2006 


மஞ்சாகுப்பம் கிராம அனைத்து விவசாயிகள் சங்கம் , மஞ்சாகுப்பம் கிராமம் , பட்டரைபெரும்புதுார் 

அஞ்சல் , திருவள்ளூர் வட்டம் . 
Thiruttani Social and Cultural Society . 354 M . P . S . Street Thiruttani. 
தமிழ்க்குடிமகள் முத்தமிழ்ச் சங்கம் , 38 சி பல்லவன் நகர் , தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் , 

மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் எதிரில் , காஞ்சிபுரம் . 
Peraringar Anna Magaliar Suya Uthavi Kuzhu , 428 , காந்தி ரோடு , காஞ்சிபுரம் . 
நெய்வேலி கிராம இளைஞர் நற்பணி நலச் சங்கம் , 18 , நெய்வேலி கிராமம் மற்றும் அஞ்சல் , 

திருவள்ளூர் தாலுக்கா . 
சேலை அரசு அலுவலர்கள் குடியிருப்பு நல சங்கம் , 312 ஆர். வி . நகர் , என் . ஜீ . ஓ.நகர் மற்றும் 

வெற்றி நகர் , 73 சேலை கிராமம் மற்றும் அஞ்சல் , கடம்பத்தூர் வழி , திருவள்ளூர் மாவட்டம் . 
அருள்மிகு பூங்காவனத்தம்மன் என்கிற அங்காளபரமேஸ்வரி திருக்கோயில் சபா குழு சங்கம் , 95 

புட்ளூர் மதுரா இராமாபுரம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
பங்காரம்பேட்டை இருளர் முன்னேற்றச் சங்கம் , பங்காரம் பேட்டை இருளர் காலணி , திருப்பேர் 

பஞ்சாயத்து பூண்டி ஊராட்சி , திருவள்ளூர் மாவட்டம் . 
கோணசமுத்திரம் கிராம விவசாயிகள் நலச்சங்கம் , கோண சமுத்திரம் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

பள்ளிப்பட்டு , திருவள்ளூர் மாவட்டம் . 


20 / 2006 


21 / 2006 


22 / 2006 


23/ 2006 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


24 /2006 


25 /2006 


28 / 2006 


32 /2006 


38 /2006 


39/ 2006 


41 / 2006 


செஞ்சி கிராம அப்துல்கலாம் நற்பணி நலச்சங்கம் , செஞ்சி கிராமம் மற்றும் அஞ்சல் , திருவள்ளூர் 

மாவட்டம் . 
கிராம இளைஞர் நற்பணி சங்கம் , தொளமேடு , தொள்மேடு . 
Association of Counseling Guidance for the orphanes Semi orphans of the Rural Children 

Youth Development Society , 50 Venkatesapalayam , Hyderpet , Kanchipuram 
உதயவனம் மரம் வளர்க்கும் இலட்சிய சங்கம் , பிளாட் எண் || சங்கராச்சரியார் நகர் , கீழ் 

நல்லாத்தூர் , திருவள்ளூர் மாவட்டம் . 
கடம்பத்துார் வியாபாரிகள் சங்கம் , 1/133 பாபுண்டு தெரு , கடம்பத்துார் இரயில் நிலையம் அருகில் , 

கடம்பத்தூர் திருவள்ளூர் வட்டம் . 
அன்னை மகளிர் சுயஉதவிக்குழு சங்கம் , கள்ளிப்பட்டு கிராமம் , மேல் மதுரமங்கலம் போஸ்ட் , 

எடையார்பாக்கம் வழி காஞ்சிபுரம் தாலுக்கா . 
கன்னியப்ப நகர் நலச்சங்கம் , 3/ 1190 கன்னியப்ப நகர் , நத்தமேடு ஊராட்சி , திருநின்றவூர் அஞ்சல் , 

திருவள்ளூர் மாவட்டம் . 
பவர்ஸ் & பவர்ஸ் மருத்துவ சமூக சேவை மையச்சங்கம் , லட்சுமி நரசிம்மா நகர் , செஞ்சிபானம்பாக்கம் , 

திருவள்ளூர் மாவட்டம் . 
காஞ்சிபுரம் மாவட்ட நாதஸ்வரம் , தவில் , மற்றும் இசைக்கலைஞர்கள் சங்கம் , 6 எ , திருவேகம்பன் 

தெரு , காஞ்சிபுரம் . 
காஞ்சி வட்டார மணல் லாரி உரிமையாளர்கள் நலச்சங்கம் , 115பி ஏகாம்பரநாதர் சன்னதி தெரு , 

காஞ்சிபுரம் . 
சட்டமேதை டாக்டர் பி . ஆர் . அம்பேத்கார் இளைஞர் நற்பணி சங்கம் , பழையசீவரம் கிராமம் 

மற்றும் அஞ்சல் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
புரட்சிபாரதம் டாக்டர் பி . ஆர் . அம்பேத்கார் இளைஞர் நற்பணி நலசேவை சங்கம் , 174 பழையசீவரம் 

கிராமம் மற்றும் அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் . 


43 /2006 


45 /2006 


48/ 2006 


49/ 2006 


50 / 2006 


52/ 2006 


Dr . A . P .J . அப்துல்கலாம் இளைஞர் நற்பணி சங்கம் , அய்யங்கார்குளம் , 146 , கீழண்டை தெரு , 

அய்யங்கார்குளம் கிராமம் மற்றும் அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் . 


53/ 2006 


54/ 2006 


56/ 2006 


58/ 2006 


59/2006 


சிறார் பாதுகாப்பு நலச்சங்கம் , 327 , புதிய குடியிருப்பு , குருவிமலை கிராமம் , களக்காட்டூர் அஞ்சல் , 

காஞ்சிபுரம் வட்டம் . 
திருப்பாசுந்தரி சமேத திருமல்லீஸ்வரர் திருக்கோயில் திருப்பணிக்குழு சங்கம் , விஜயராகவபுரம் 

மதுரா கொளத்தூர்கிராமம் அங்சல் , பள்ளிப்பட்டு வட்டம் . 
Star Social Service Society. No.1 , R .S . Road . Manavala Nagar Post , Tiruvallur . 
Delphi TVS Employees Family Welfare Association , 34 கே .சி . சம்பந்தனார் தெரு , மணவாள 

நகர் , திருவள்ளூர் . 
விஷ்ணுநகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , 56 , விஷ்ணுநகர் விஷ்ணு காஞ்சி கிராமம் , தேனம்பாக்கம் 

அஞ்சல் , காஞ்சிபுரம் தாலுக்கா . 
ஸ்ரீகாளத்தீஸ்வரர் குடியிருப்போர் நலச் சங்கம் , 89 பெருமாள்பட்டு கிராமம் ( ஸ்ரீராம் பொறியியல் 

கல்லூரி பின்புறம் ) திருவள்ளூர் மாவட்டம் . 
Jesus power ministries society . No. 48 / 26 Kamarajapuram , Periyakuppam , Thiruvallur District . 
கோட்டூர் கிராம ஏரி ஆயக்கட்டு நீர்பாசன விவசாயிகள் சங்கம் , கோட்டூர் கிராமம் , எடையார்பாக்கம் , 

அஞ்சல் , திருப்பெரும்புதூர் வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
Chinmaya ilaya Bharadham Youth Welfare Association , பெருமாள் கோயில் தெரு , 

44 , தாமரைப்பாக்கம் கிராமம் மற்றும் அஞ்சல் , திருவள்ளூர் மாவட்டம் . 


61/ 2006 


62 / 2006 


64/ 2006 


65/2006 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 3 ) 


66 / 2006 ) 


People action for social service ( pass ) society , 264 Velanjeri village Post Tiruttani taluk . 

Thiruvallur Dt . 


67/ 2006 


Namm (Noble society for ameliorating the life of down trodden by able management) 109 Dr. 

Akbedkar Salai, Konnerkuppam . Kanchipuram taluk . 


70 /2006 


77 / 2006 


78 /2006 


84/2006 


86/ 2006 


87 / 2006 


89 /2006 


அன்னை இந்திரா டிரஸ்ட் நேருமகளிர் சுயஉதவிக் குழு சங்கம் , எண் 9 மெயின் ரோடு , 

கரீம்பேடு அஞ்சல் , பள்ளிப்பட்டு . 
புரட்சித்தலைவர் எம் . ஜி . ஆர் . ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்கம் , நெ . 29 ரயில்வே ரோடு காஞ்சிபுரம் 
நேத்தாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சுமை ஏற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலச்சங்கம் , நெ .1ஏ நேத்தாஜி 

நகர் , காஞ்சிபுரம் . 
அறிஞர் அண்ணா மோட்டார் வாகன பழுதுபார்க்கும் பணிமனை உரிமையாளர் சங்கம் , 

50 செங்கழுநீரோடை தெரு , காஞ்சிபுரம் . 
காஞ்சிபுரம் மாவட்ட முத்தமிழ் கலைப்பண்பாட்டு கிராமிய கட்டைக்கூத்து கலைஞர்கள் சங்கம் , 15 , 

கூரம் கிராமம் மற்றும் அங்சல் , அரசமரத் தெரு , காஞ்சிபுரம் . 
Women and child care centre , No. 4 Anna Nagar , Periakuppam , Thiruvallur District . 
Dr . அப்துல் கலாம் டெம்போ ஓட்டுநர்கள் நலச்சங்கம் - திருத்தணி , எ 16 இந்திராகாந்தி நகர் , 

திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் . 
Thanaigai Vattara Social Cultrual society , No, 9/C Sannadhi Street , Thirutani. 
Manpower Social Welfare Development Society , 161B , Church Street , Periyar Nagar , Thiruttani. 
சிங்காடிவாக்கம் அறிஞர் அண்ணா கிராம முன்னேற்ற சங்கம் , 98 பள்ளத் தெரு , சிங்காடிவாக்கம் 

கிராமம் அஞ்சல் . 
சிவன்வாயல் கிராம தேசிய இளைஞர் நற்பணி சங்கம் , 83 , சிவன்வாயல் கிராமம் , திருவள்ளூர் 

தாலுக்கா . 
நேதாஜி சுபாஷ்சந்திரபோஸ் இளைஞர் நற்பணி மக்கள் சேவை சங்கம் - சந்தவேலுார் , சந்தவேலூர் 

கிராமம் மற்றும் அஞ்சல் , வங்கனூர் சென்னை மெயின்ரோடு , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
இலுப்பூர் கிராம பகத்சிங் இளைஞர் நற்பணி சங்கம் , இலுப்பூர் கிராமம் , திருத்தணி வட்டம் . 
வெங்கடாபுரம் பகுதி நிலமற்ற ஏழை விவசாயக் குடும்பங்களுக்கு ஆக்கிரமிப்பு அற்ற அரசு தரிசு 

நிலம் ஒப்படைப்பானவர்கள் நீர் விநியோகச் சங்கம் , வெங்கடாபுரம் கிராமம் , பெருஞ்சேரி 
ஊராட்சி சீத்தஞ்சேரி அஞ்சல் , ஊத்துக்கோட்டை வட்டம் . 


92/ 2006 


94/ 2006 ) 


95 /2006 


96/ 2006 ) 


97/ 2006 


99/ 2006 


100 /2006 


101/2006 


கச்சூர் பகுதி நிலமற்ற ஏழை விவசாயக குடும்பங்களுக்கு ஆக்கிரமிப்பு அற்ற அரசு தரிசு நிலம் 

ஒப்படைப்பானர்வகள் நீர் விநியோகச்சங்கம் , கச்சூர் கிராம் , சீத்தஞ்சேரி அஞ்சல் , ஊத்துக்கோட்டை 
வட்டம் . 


102 / 2006 


103/ 2006 


திருவள்ளூர் மாவட்ட திருவூர் வீட்டு வசதி வாரியக் ( வடக்குத் தெரு ) குடியிருப்போர் நலச்சங்கம் , 

1/ 29 , தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு திருவூர் அஞ்சல் , திருவள்ளூர் மாவட்டம் . 
JC Court Flat Owners Welfare Association . J.C .Court Indira Avenue Ashok Nagar, Kanchipuram 
திருவள்ளூர் மாவட்ட அன்னை இந்திரா சமூக நலச்சங்கம் , 3/611 சி . பி . கோயில் தெரு , வங்கனூர் 

631 304 


107/ 2006 


108 / 2006 


112 / 2006 


தேனம்பாக்கம் பகுதி விஷ்ணு நகர் குடியிருப்போர் சமூக சேவை நலச்சங்கம் , விஷ்ணு நகர் 

குடியிருப்பு தேனம்பாக்கம் ஊராட்சி ஐயம்பேட்டை அஞ்சல் 
திருவூர் ராம்நகர் நலவாழ்வு சங்கம் , எண் . 59 ராம்நகர் , திருவூர் , திருவள்ளுர் வட்டம் 
Thamizhaga Kalappumana Thampathikal Sevai Sangam 23 Hospital Road . Opp to CSI 

Hospital Kanchipuram 


117/ 2006 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


120/ 2006 


135 / 2006 


அருள்மிகு வைகுண்டபெருமாள் கோயில் தேவஸ்தான அடிமனை வாடகை குடியிருப்போர் நலச்சங்கம் , 

18/ எப் , வைகுண்ட பெருமாள் கோயில் தெரு , காஞ்சிபுரம் . 
89 , வேப்பம்பட்டு கிராம மக்கள் பொதுநல சங்கம் , 3/135 , பஜனை கோயில் தெரு , கலைஞர் நகர் , 

கிராவல் மேடு , வேப்பம்பட்டு , திருவள்ளூர் மாவட்டம் . 
காஞ்சிபுரம் மாவட்ட இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்ற பணிநாடுநர் நலச்சங்கம் , 21பி , திருமேற்றலி 

தெரு , பிள்ளையார்பாளையம் , காஞ்சிபுரம் . 


136/2006 


138 / 2006 


கன்னங்காரணி கிராம அனைத்து உழைக்கும் மகளிர் முன்னேற்ற சங்கம் , காரணி கிராம பாண்டூர் 

அஞ்சல் , திருவள்ளூர் தாலுக்கா . 


காஞ்சிபுரம் , 
2012 டிசம்பர் 3 . 


ச . வாணி , 
மாவட்டப் பதிவாளர் , ( நிர்வாகம் ) (கூடுதல் பொறுப்பு.) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


